ஓம் . 

ஸத் குரவே நம : 
ஞானஸாதக ரொழுக்கம் 

பிரஹ்மாணுவிளக்கம் 


எ . சமரபுரி முதலியார் அவர்கள் 

இயற்றிய 
ஞான அப்பியாச முறைகள் . 


S. தேவராஜ முதலியாரால் 

சென்னை 
ஸ்ரீ வேதவல்லி அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றது . 


All rights ] 


193 ல் 


[Reserved 


Apply to : 

S. DEVARAJA MUDALIAR , 
No. 3 Thottikalai Kumarappa Mudaly Street , 

Choolai Vepery Post, MADRAS . 


mam 

மஹான் 
கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகளின் 


E. சமரபுரி முதலியார் . 


SRI BHARATHI PRESS , 


CHOOLAI. MADRAS . 


ம் 


ஞானசாதக ரொழுக்கம் . 


அநாதிமலத்தா லழுங்கு மாருயிர் 
அரண்டும் புரண்டு மிரண்டே நாள் அதற்கேனிந்த 
வாடலும்பாடலும் , அதிலுமொருநாள் ( பிறப்பு ) 
ஆயிற்று மற்றொருநாள் (இறப்பு ) தானென மதி 
அரியார் தம்முள் அபேதமென்றறி 
அவாவற்றிருத்தலே அந்தக்கரணசுத்தி 
அந்தக்கரணசுத்தியே அறிவையறி தற்சா தனம் 
அடங்காமனமே உரும்பிணியாகும் 
அடங்கும் மனமே அல்ல லகற்றும் 
அகத்தின்குறி முகத்திற்காட்டும் 
அண்டத்தினுள வெலாம் பிண்டத்தினுமுள 
அல்லும் பகலும் அறிவாயிரு 
அண்ணலைக் காணி னவ னிவ னாமே 
அணுவையறி தலே ஆநந்தமயமாம் 
அசைவற்றிருத்தலே அமலயோகம் 
அருட்செல்வத்தை அடைவது நன்று 


2 


அறிஞர்கொள்வது அகமுகப்பூசையே 
அறிவேசிவமென்பது அறிஞர் கொள்கை 
அகம்பிரஹ்மாஸ்மி . அயமாத்மாப்ரஹ்மம் . 
அஜபாமந்திரம் அநுஷ்டான தந்திரம் 
அமுதமிறக்கி அன்புடன் புசி 
அண்டமென்பது குண்டலிமுனையே 
அறிவாயிருத்தலே குறியற்றசாதனம் 
அவனருளாலே அவன்றாள் வணங்கு 
அந்தமிலா தமுத்திக் குபாயமேதென்றறி 
அஞ்சக்கரத்தை நெஞ்சுணிறுத்து 
அஞ்ஞானஞ் சுருங்க லதுவே முத்தி 
அந்திக்குமந்திர மறிந்தபின் தந்தைக்கு முன் மகன் 

தானே பிறப்பான் 
அஹிம்சைபரம தருமம் அன்புமலரா 

லருச்சனை செய் 
அஞ்சக்கரத்தி னரும்பொருடன்னின் 

நெஞ்சக்கருத்தினிலையறி 
ஆசையறு தலே ஆநந்தநிலை 
ஆசையற்றவிடமே ஆசாரமானவிடம் 
ஆலயமேசாயம் அறிவே சிவலிங்கம் 
ஆமைபோலைந்தடக்கல் அமலயோகமாம் 


3 


ஆசன மூர்த்தங்களற வகண்டாகாரபூசைசெய் 
ஆதியுமந்தமுமில்லா அரும்பொருள் 

சோதியை நானெனச் சொல்லுவான் சாது 
ஆசையே துக்கம் நிராசையே தெய்வம் 
இந்திரிய நிக்கிரக மிதமெலாந்தரும் 
இருவினையில்லெனி லில்லைபிறப்பே 
இந்திரியம்விட்டோ னீசனைக்காணான் 
ஈறிலா தவன் ஈசனொருவனே 
ஈமென்று கேட்டதுவு மென்னுள்ளே நின்றதுவும் 

ஓமென்று சொன்ன துவு முற்றுமறி 
உண்முக காட்ட முண்மைவிளங்கும் 
உன்னிலேஉன்னி யுத்தமனைக்காண் 
உன்னிலுன்னுமென்ற வுறுதிமொழியொன்றைத் 

தன்னிலுன்னி நன்னெறியைச்சார் 
உழைப்பின் வாரா வுறுதிகளுளவோ 
உற்றுற்றுப் பார்க்க வொளி தருமாநந்தமதை 

நெற்றிக்கு கேர்கண்டு நிலைத்திரு 
எங்கும் பிரஹ்மம் பொங்கிநிற்கும் (க்தம் 
ஒமொழிப் பொருளை நோக்கினுணருண ராமை போ 
ஒங்காரமாய் நின்றவொருவத்துவிலே 
பாங்காய் முளைத்த பயனையறி 


கடவுள் சக்தியே கற்பி தவுலகம் 
காண வொழிவைக் காண்டல் நன்று 
கன்மகெறியைக் கட்டாயஞ்செய்தொழி 
கற்றதனாற்றொல்வினை கட்டறாகாண் 
கர்ம்மிகள் நடுநிலைக் காணார் தம்முள் 
கழப்பின்வாராக் கையறவுளவோ 
கடலிலொளித்திருந்த கனலெழுந்து வந்தாற்போல் 

உடலிலொளித்திருந்தசிவமொளிசெயக்காண் 
கருணைத்திருவடியிற் கலந்து நில் 

[ தே 
காலைசாதத்தைத் தள்ளாதேகாட்டுச்சாவடியிற்றங்கா 
காமக்கடல் கடக்க வோமக்கனலுள்ளேபார் 
கிட்டவழி யெட்டிப்பிடி கொஞ்சமாயினுங் கூட்டிமு 
குண்டலி யெழுப்பின் விண்டெழுஞ் சோதி ( டி 
குலவியசிவபதங் குறுகா தவமே 
கெடுவதொழித்து கேள்விமுயல் 
சங்கரனன் பர்மாணாசற்று நண்ணார்பரதனம் 
சகலகேவலங்களைச் சாராதகற்றலே நடுநிலை 
சமதிருஷ்டியே சச்சிதானந்தமாம் 
சங்கு ( இடம் சந்திரன் ) சக்கிரமே (வலம் - சூரியன் ) 

சங்கானைக்காட்டும் 
சத்தத்தினுள்ளே சித்தத்தைக்கட்டு 


5 


சங்கற்பவிரிவேசகம் . சத்தத்தினுள்ளே 

சதாசிவங்காண் 
சத்தம்பிறந்தவிடத்தே சகலகலையும் பிறக்கும் 
சத்தம் பிறந்தவிடந் தன்பய மாய்நின்றவிடஞ் 

சித்தம் பிறந்தவிடம் தேர்ந்தறி காண் 
சாதன சதுஷ்டய மடையின் சம்பன்னனாவன் 
சாதிசங்கற்பந் தனைவிடற் சமாதி 
சாத்திரங்கற்றார் வீடுற்றார் சாற்று 
சாதியிரண்டெனற் சிவசத்தியாகும் (சிவம் ஆண்டு 

விந்து ; சத்தி பெண் , நாதம் ) 
சாவகாசமிருந்தாற் சாதுக்களைத் தரிசனை செய் 
சாந்திகோலைச் சதுராய்ப்பிடி 
சிவாயமென்றவக்ஷரம் சிவனிருக்கு மக்ஷரம் 

உபாய மென்றறிந்தோர்க்கு வுள்ளிருக்கும் க்ஷரம் 
சித்தத்தினுன்ளே சிவலிங்கங்காண் 
சிவமுஞ்சத்தியும் தெளிவிலொன்றே 
சிந்தையடக்கினவரே சீவன் முத்தர் 
சிந்தனை புறமே செல்லிற் றுயரமாம் 
சிவன் வேறென்றெண்ணிச் சிந்தைகலங்காதே 

சிவமென்ற நீயே சிவம் 
சிவாயநமவென சிந்தனை செய் , சித்தமே சுத்தசிவும் 


6 


சிவபெருமானைச் செம்பொனம்பலவனை 

நினைமின் மனனே நினைமின் மனனே 
சிவத்தைப்பேணிற்றவத்திற்கழகு 
சீவகாருண்ணியஞ் சிறந்தபுட்பம் 
சும்மாயிருக்கச் சுகமுதயமாகும் 
சும்மாவிருவென்ற சூத்திரத்தை நன்கறிந்தால் 

அம்மாபொருளிதென அடைய விழுங்குவான் 
செல்வமென்பது சிந்தை யுண்ணிறைவே 
செஞ்சாணத்தாளைச் செவ்வனே சிந்தனைச்செய் 
செம்மதிப்பாலுண்டு சீராயிருக்க 

எட்டாத பேரின்ப மெளிதில் விழுங்கும் 
சோகம்பாவனை சொகுசாய்செய் 
ஞானிக்கில்லை யின்பமுந் துன்பமும் 
ஞானிக்குப்பிறவி நண்ணாதென்பது திண் 
ஞான பூமியை நண்ணனலமே 
ஞானியின் பெருமைபோல் ஞாலத்திலில்லை 
ஞான குருவை நன்றாய்ப்பணி 
தன்னையறிதலே சாத்திரத்தின் பலன் 
தற்போதம் போனவிடந் தற்பரமாகும் 
தவத்துக்கொருவர் வித்தைக்கிருவர் 
தன்னைமறப்பது தவத்திற்கழகு 


7 


தன்னிற்றன்னை யறிந்தவன் றலைவனாவன் 
தனித்தவிடத்திற் சமாதி செய் 
தனித்தவிடத்திற் றறிபோலிருப்பதே சமாதி 
தனித்திரு பசித்திரு - விழித்திரு சுகித்திரு 
தானாயிருத்தலே தன்னையறிதலாம் 
தாயுடன் சென்று நீ தாதையைக்கூடிப்பின் 

தாயை மறத்தல் தானே நிஷ்டை 
திருவடி ஞானஞ் சிவபாக்குவிக்கும் 
துட்டர்க்கு ஞானங் கிட்டாது திண்ணம் 
துறவிபோனடிப்பவர் தூர்த்தராவர் 
தூங்காமற் றூங்கலே துக்கநிவர்த்தி 
தொண்ணூற்றறுவரையுந் துரிசறச்சுடு 
நல்லாரைச்சேர்ந்தொழுகி நல்லறிவைநாடு 
நடுவைநாடி நன்றாயிரு 
நன்மைக்கடைப்பிடித்து நன்றாய் வாழ் 
நாதவிந்து வே நற்றாய் தந்தையர் 
நாட்டமிரண்டு நடுநாசியில்வை 
நாதாந்தயோகமே நஞ்சுண்டகண்டன் 
மாராயணாய நமவோமென நாடு 
நானாரோ நீயாரோ நன்றாம் பரமான 
தானாரோ வென்றுணர்ந்து தவத்தைமுடி 


8 


நாட்டுக்கா லிரண்டும் விட்டு நடுவுக்காலூடேபோய் 

ஆட்டுக்கா லிரண்டினுள்ளே யமர்ந்திரு 
நிர்க்குணபூசையே நிஷ்காமபூசை 
நிஷ்காமபூசையே நிஜபூசையாகும் 
நினைவொன்று நினையாமனிற்பதகம் 
நித்திரையும் நினைப்பும் நீத்தலேவருணிலை 
நின்றநிலை பேராமல் நினைவிலொன்றும்வாராமல் 

சென்றநிலை முத்தியென்று சேர் 
நேசமோடுயர்பரத்து ணிற்பது ஞான நிட்டை 
பறையரும்முத்திக்கு பாரமார்த்தயுக்த்தர் 
பகிர்முகமாட்டம் பங்கப்படுத்தும் 
பற்றற்றான் பற்றினைப் பற்றலே பரமவின்பம் 
பகவற்கீதை பாராயணஞ்செய் 
பலவிடத்தே மனதைப்பாய விடாது 

நிலவரையினூடே போய் நேர்படு 
பாப்பற்றிருப்பதே பரமானந்தம் 
பகிர்முகப்பூசை பரமார்த்தமன்று 
பாவனை புரிந்தாற் பவமொழியாது 
பாவனாதீதம் பதிந்தால் வீடே 
பாவனைபழுத்தா லொழித்துவிடு 


9 


பாவனாத் தம்படியாவிடத் 

தேகபாவனை யெஞ்ஞான்றுஞ்செய் 
பாசஞானம் பரனையறியா 
பிறவியறுதலே அருமையாம் பொருள் 
பிறந்தவர் பெறும் பயன் பேரின்பவிடே 
புணர்ந்தபாவமெலாம்பரிபூரண 

முணர்ந்த ஞானியின் விழிபடவோடுமே 
பொய்யைத் தள்ளி மெய்யைத் ழுவு 
பொன்னொடு வெள்ளி பொருந்தின் 

பொன்னவன்றாளதுவே போற்று 
போகமா தரைப் போற்றுதலொழிந்து 

ஏகநாத னிணை யடி யிறைஞ்சுமின் 
மறைப்பொருள் காணின் மனத்துடிப்படங்கும் 
மக்கட்பிறப்பாய் வருதலரிது 
மண் பெண் ணாசை மறத்தல் மாண்பே 
மன்மனமாட்டை மடக்கிமேய் 
மலையிலக்கே மாமொழியாகும் 
மதி ரவி கூடின் மன மடங்தம் 
மனதையடக்க மனந்துணையாகும் 
மந்திரமாவது தந்திரமாகும் 
மன்மனத்துள்ளே மனோலயமாகும் 


10 


மாதர்போகம் மாளாத்துயரம் 
மும்மலமொழிப்பதே முத்திக்கிடமாம் 
முத்திக்கேது பத்தியாகும் 
முன்னே யோகம் முயலல் வேண்டும் 
மும்மலமொழித்தலே முப்புரமழித்தல் 
முத்தியிலும் மும்முதலு முண்டெனல்வீணே 
மெய்ஞ்ஞானமின்றி வீடது பெறார் 
வாக்கிறந்து நின்ற மவுனமது கிட்டினாற் 

றாக்கிறந்த தற்சுட்டு சார்தற்கிடமாம் 
விருப்பு வெறுப்பற்றால் வேதனை மாற்றும் 
விந்தைக்கட்டின் சிந்தையடங்கும் 
விக்கிரகாராதனை முற்றிலும் வீணே 
வெட்ட வெளியே வேதாந்தமென்பர் 
வேதமுடியறிந்த வேதியரைக்கூட 
போதநிலை யெல்லாம் பிரி 


ஞானசாதகரொழுக்கம் முக்கியமானவை 


முற்றிற்று . 


ஓம் . 


பிரஹ்மாணுவிளக்கம் . 


ஓம் * அ + உ + ம- ஓம் . அ- ஆண் ,சிவாம் 
சமாகிய வெண்ணிறமுள்ள விந்துவும் ; உ - 
பெண் , சத்தியாம்சமாகிய இரத்தநிறமுள்ள 
நாதமும் ; ம - மகவு , அக்கினி யாம்சமாகிய 
சோதி சொரூப முள்ள குழவியுமாகிய விம் 
மூன்றுஞ் சேர்ந்து , ஓங்காரமும் அ - உ - ம 
எனும் பிரணவமாகி ஓங்குதலாயிற்று . 

அப்பிரணவத்திலிருந்து நகரமாகிய நில 
மும் , மகரமாகிய நீரும் , சிகரமாகிய தீயும் , 

அ என்பது உதட்டினிதழைத் திறப்பதாகும் . 
உ என்பது உதட்டினிதழைக் குவிப்பதாகும் . 
ம என்பது மேற் படியிதழை மூடித்திறப்பதா 
கும் . 
இவைகளைத்தான் முறையே ரேசகம் பூரகம் கும் 
பதங் ளென்பர் பெரியார் . 


12 


ஆகாச 


வகரமாகிய காற்றும் , யகரமா 
மும் சேர்ந்து நமசிவய வென்றுற்பத்தி 
யாயின . 
ஓம் = ஸ்தூல தேகத்தின் அரிய பெரியநாடி , 
ஆத்ம ஸொரூபம் ; ந - ம் = பெண் - நிலம் , நீர் , 
செம்புனல் , சுரோணிதம் , மாயாசொரூபம் ; 
சிவ - ஆண் , தீ , காற்று , வெண்புனல் , விந்து , 
சிவசொரூபம் ; ய == ஆன்மா, ஆகாயம் , வெட் 
ட வெளி சொரூபம் . இதற்கிணங்க , 

திருமந்திரம் . 
தாணி சலம் கனற் காற்றத்த வான 
மரணிய பானு வருந்திங்க ளங்கி 
முரணிய தாரகை முன்னிய வொன்பான் 
பிரணவ மாகும் பெருநெறி தானே . 
இந்த பஞ்சாக்ஷரமானது ஸ்தூலதோத் 
தில் சூக்குமமாய் சர்வசக்திகளை பும் தம்முள் 
அடக்கி வைத்துக் கொண்டு பிரகாசிக்கின் 
றன வாதலால் முதலில் ஓம் என்றும் , பிண் 


13 


னர் நம சி.வ என்றும் பிறகு ய என்னும் 
இவ்விராஜ மந்திரத்தை வாக்கினால் + ஜபிக் 
கக்கூடாமையினால் அதனதன் ஸொரூபங் 
களைக்கரநியாசம் ( கைக்கிரியை ) எனும் : தந் 
திரத்தினால் தரிசிக்கவேண்டும் . 

தேவாரம் . 
கொங்கலர் வன்மதன் வாளியைந்தகத் 
தங்குள பூதமு மஞ்சவைம் பொழில் 
தங்கரவின்பட மஞ்சுந்தம்முடை 
யங்கையிலைவிர லஞ்செழுத்துமே . 
அக்ஷரமென்பது எழுத்து மன்று எண்ணு 
மன்று சொரூபமாம் . இந்த பஞ்சஸொரூபத் 
தைத் தரிசிக்க ஞானகர்ம்மா வேற்பட்டிருக் 
கின்றது . இதற்கு ஒரு மொழியு மெனலாம் . 
* மந்திரம் நிலை பெற்ற மனத்தின் திடம் . 
+ ஜபித்தல் - ஸ்தலத்திலிருந்து மேற்சொன்ன 
பஞ்ச சொரூபங்களை வெளிப்படுத்துதலே யாம் . 

தந்திரம் நிலை பெற்ற தம் திடம் , 


14 


இவ்வொரு மொழியினால் ஒங்காரத்துடன் 
கூடிய பஞ்சபூதங்களை அல்லது பஞ்சசொரூ 
பங்களைத்தரிசித்து ஆறு ஆதாரங்களையுங் 
கடந்து , துவாத சாந்தப் பெருவெளியை 
யடைந்தாங்கு சதாவசைந்துக் கொண்டிருக் 
குந் தீபச்சுடர் முனையைத் திடப் பார்வை 
யினா லசையாது நிறுத்தி நிற்பதுவே தவ 
மாகும் . 

திருமந்திரம் . 
விளக்கினை யேற்றி வெளியை யறிமின் 
விளக்கினின் முன்னே வேதனை மாறும் 
விளக்கை விளக்கும் விளக்குடை யார்கள் 
விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே . 
கரந்துங் காந்திலன் கண்ணுக்குத் தோன்றான் 
பரந்த சடையன் பசும்பொன் னிறத்தன் 
அருந்தவர்க் கல்லா லணுகலு மாகான் 
விரைந்து தொழப்படும் வெண்மதி யானே . 
இத்தவத்தின் முதிர்ச்சியடைந்த ஞான 
சாதகருக்கு உலகமானது அநித்தியமாகவும் 


. 


15 


தன்னெதார்த்த சொரூபமே எங்கணும் நித் 
தியமாக விளங்கவுங்காண்பர். 

ஞானவாசிட்டம் 
மெல்லிதாகிக் குளப்படியாய் 

விவேகப்புந்திக் காமுலகு 
மல்லவாகிக் கரைகாணா 

வாழமாகு மதியில்லோர்க் 
கெல்லையிலதா லறிபொருளா 

லெண்ணப்படாதாய்ச்சாந்தமுமாய்ச் 
சொல்லுமெல்லாமாய் நினைவு 

தோன்றாச்சற் சிற்சுகமுண்டாம் . 
அன்றியுந்தேகத்தில் சூக்குமமாய்ப் பிரகா 
சியா நின்ற ஓங்காரநாடியின் நடு பாகத்தில் 
இடைகலையாகிய அபானனாடியும் பிங்கலையா 
கிய பிராணனாடியும் கீழும் மேலுமாகச் சஞ் 
சரித்துக்கொண்டு சீதளத் தன்மையையும் 
வெப்பத்தன்மையையும் தருகின்றன . இவ் 
விரண்டு நாடிகளையும் பிரணவத்தினுச்சியா 


LD 


16 


கிய சுழிமுனையில் சேர்த்து விட்டால் மேற் 
கூறிய சுடரானது பிரகாசிக்கும் . 

ஞானவாசிட்டம் . 
ஒது மளவிலறிந்திருந்து 

முயிர் நோக்கென நீயுரைசெய்த 
தேது பகரென்றலும் புசுண்ட 

னிசைக்கு நீவிங்கெதிர்காணும் 
பூதவுடலா மனைநடுவே 

பொருந்துமி தய புண்டரிகச் 
சீத மலரினுள்ளிரண்டு 

செறியும் பிராண னபானனென . 
விராவி வருபுறநின்று மபான னென்னும் 

வியன்மதிய மேனியெல்லாங் குளிரவிக்கும் 
பிராணனெனுஞ் சூரியன் முன் கனலாயுள்ளே 

பேசிய விவ்வுடற்பாகம் பிறக்கப்பண்ணு 
மிராதுழலுமபான னெனு 

மதியினுட் சேரியற்கலைகள் 
பிராண னெனு மிரவியாலே 

யுராவி விழுங்கப்பட்ட தெங்கேயந்த 
வுயர்பதமுற்றாற் பின்னை யொருநோயுண்டோ , 


17 


சிவயோகம் . 
சிவோஹம் , ஸோஹம் , ஓம் இவை ஒரு 
பொருட்கிளவி . யோகமென்பது விந்துவாகிய 
சிவத்தையும் , நாதமாகிய சத்தியையும் புருவ 
நடுவில் திடப்பார்வையினா லொருக்கு சேர் 
த்து ஓங்காரமாகிய பொருளை , அஃதாவது 
குண்டலியை யெழுப்பி , ரேசகம் பூரகம் கும் 
பகங்களாகச் செய்வதாகும் . 

திருமந்திரம் 
விந்துவு நாதமு மேருவி லோங்கிடிற் 
சந்தியி லான சமாதியிற் கூடிடும் 
அந்த மிலாத வறிவி னரும் பொருள் 
சுந்தரச் சோதியுந் தோன்றிடுந் தானே . 
ரேசகம் : - சூரியனையும் சந்திரனையும் ஒன் 
றாகக் கலக்கவைத்தல் , அஃதே அமாவாசை , 
அமரபக்ஷம் , அல்லது சூனியம் , கிருஷ்ண 
பக்ஷம் , தேய்பிறை 

ஒளவைக்குறள். 
தோற்றுங் கதிரவ னுண்மதி புக்கிடில் 
சாற்று மமாவாசை தான் . 


18 


உதிக்கு மதியமுங் கண்டங் குறங்கில் 
மதிக்கு மமாவாசை யாம் . 
பூரகம் : - மேற்கூறிய விரண்டையும் பூரி 
க்கச்செய்தல் ! அஃதே பூர் வடக்ஷம் , சுக்கில 
பக்ஷம் அல்லது வளர்பிறை என்பன . 

கும்பகம் : - பிராணவாயுவையும் அபான 
வாயுவையும் பிரணவத்தின் உந்திக்கமலத்தி 
டத்து விடுதல் . அஃதே பெளர்ணமி .. 

ஒளவைக்குறள் . 
ஏறு மதிய மிரங்கி லுறங்கிடும் 
கூறுமப் பூசணை கொள் 
மதிக்குட் கதிரவன் வந்தங் கொடுங்கில் 
உதிக்குமாம் பூரணைச் சொல் 
அமாவாசை பூரணை யாகு மவர்க்குச் 
சமனா முயிருடம்பு தான் 
ஸ் தூல தேகத்தில் பிரகாசியா நின்ற பிரா 
ணன் , அபானன் எனும் இரண்டு வாயுக்கள் 
மேலுங் கீழுமாகச் சஞ்சரித்துக் கொண்டி 
ருக்கின்றன. சூரியன் கிழக்சே உதித்து சுடர் 
குறைந்து மேற்கே அஸ்தமித்தலையும் , சந்தி 


19 


ரன்மேற்கே உதித்து கிழக்கே பெருகித்தேய் 
தலையுமே கீழும் மேலுமாகச் சஞ்சரித்துக் 
கொண்டிருக்கின்ற வென்பன . 

இவைகளை மேற்கூறப்பட்ட பகிர்முக சே 
சக பூரக கும்பகங்கள் செய்து வாணாளை வீ 
ணாளாக்காமல் உண்முக ரேசகப் , உட்பூர 
கம் , உட்கும்பகங்கள் செய்ய வேண்டும் .. 
இதனால் .. 

ஒளவைக்குறள். 
அண்டத்திலு மிந்த வாறென் றறிந்திடு 
பிண்டத்திலு மதுவே பேசு . 
இதை மேற்கூறப்பட்ட பகிர்முக ரேசக 
பூரக கும்பகங்களினால் உண்முக ரேசக பூரக 
கும்பகங்கள் செய்ய வேண்டும் . 
ரேசகம் பூரக கும்பகங்கள் பழகினாலொழிய 
உண்முக ரேசக உட்பூரக உட்கும்பசங்கள் 
செய்ய சாத்தியப்படா . 

பகிர்முக ரேசக பூரக கும்பகர் சளுக்கு 
முறையே ஐம் -கிலிம் - சௌம் - மந்திர ரூபக 
மாக மறைத்துக் கூறப்பட்டிருக்கின்றன 


பகிர் முக 


20 


இந்த யோகத்தை யப்பிய சிக்குங்கால் பிரண 
வத்தின் உச்சியாகிய தலையைக் கோணாமல் 
புருவ மையத்தின் மேற்பாகத்தில் நேர்நிறு 
த்துவதே தராசு முனையாம் . 

ஒளவைக்குறள் 
இரேசக பூரக கும்பக மாற்றில் 
தராசுபோ னிற்குந் தலை . 
இரேசிப்பது போலப் பூரித்து நிற்கில் 

தராசுமுனை நாக்கதுவே யாம் . 
ரேசகம் 32 - மாத்திரையளவாகவும் , பூர 
கம் 16 - மாத்திரை யளவாகவும் கும்பகம் 
64 - மாத்திரையளவாகவும் செய்துப் பழகல் 
வேண்டும் . கண்ணிமைப் பொழுதும் கைந் 
நொடிப் பொழுதும் மாத்திரைக்களவாம் . 

ஔவைக்குறள் 
இரேசக முப்பத் திரண்டது மாத்திரை 
பூரகம் பத்தாறு புகும் . 
கும்பக நாலோ டறுபது மாத்திரை 
தம்பித் திடுவது தான் . 


21 


முன்ன மிமேசி முயலுபின் பூரகம் 

பின்னது கும்பம் பிடி . 
உள் ரேசகம் உட்பூரகம் உட்கும்பகங் 
களுக்கு மாத்திரையளவே கிடையா. 

மூக்குமுனை யென்பது வேலாயுதத்தைப் 
போல் பிரகாசிக்கின்ற பிரணவத்தின் மேன் 
முனையாகுமென மேதாவிகள் அறைவர் . 

உந்திக்க மலமாவது மேற்கூறிய பிரணவத் 
தின் மத்தியபாகம் . இஃதையே ஹிருதயக் 
குகையென வியம்பின ரிமையோர் . 

மூலாதாரமென்பது மேற்படி பிரணவத் 
தின் கீழ்பாகமெனக் கிளர்த்தினர் . 

இம்மூன்றையும் அடி நடு முடியென வறை 
ந்தனர் ஆன்றோர் . இவ்வஸ்துக்கள் வண்ண 
மாகப் பாராது நம் , மூக்கு முனையைப் பார்ப் 
பதனாலும் நம் உந்திக்கமலத்தை யுற்று நோக் 
குதலாலும் , நம் நாபிக்கமலத்தை நாடுவதா 
லும் யாது பயனைத்தரும் ? தாராது . இப்பிர 
ணவத்தின் முனையைப்பார்ப்பதன் பொருட் 
டே முன்னோர்கள் புருவ மையத்தை இலக்ஷி 


யார்த்த மாசக் குறிப்பித்தார்கள் . சுழிமுனை - 
பிரணவத்தினுச்சி . 

திருமந்திரம் 
* நெற்றிக்கு நேரே புருவத்திடை வெளி 
யுற்றுற்றுப் பார்க்க வொளிவிடு மந்திரம் 
பற்றுக்குப் பற்றாய்ப் பரம னிருந்திடஞ் 
சிற்றம் பலமென்று சேர்ந்து கொண் டேனே . 
இதுவரையிற் கூறிய சாதனைகளை விடா 
முயற்சியாய் முதன் முதல் அப்பியசிக்கும் 
முறை யாதலால் முற்கூறலாயிற்று . இம் 
முதற் 

சாதனையை அப்பியசித்தபின்னர் 
தான் ஞானத்தை யடையமுடியும் . 

பராங்கி முத்திரையினால் நாதத்தை யெ 
ழுப்பி யதன் முடிபாகிய பன்னிரண்ட 

ங்குல 
வளவில் ( அஃதாவது சாதகன் சிரசினுச்சியி 
லிருந்து பன்னிரண்டங்குல வுயரம் ) மன 
தை நிறுத்தியதால் யெழும்பின அந்தாதத் 

* எல்லாமாந்தர்க்கும் புருவத்தி னிடையே மூளை 
யினகத்தே நடுவில் இவ்வருட்கண் அமர்ந்திருக் 
கின் றதென்பது திரண்ட பொருள். 


23 


தொனி 


முடிவு 

பெறும் . அத்துவாதசாந்தப் 
பெருவெளியில் மனம் அதனுடன் லயிக்கச் 
செய்து தினந்தோறும் பழகிவரின் சாதகர்க் 
கோரின்பமான வுணர்ச்சி யுண்டாகும் . இச் 
சாதனை நிலைக்குத்தான் பராங்கி முத்திரை 
யென்று பெரியார் பகர்ந்தனர் . 

தாயுமானவர் 
XX சத்தமற மோன விலை பெற்றவர்களுய் 
வர்காண் சனகாதி துணிவிதன்றோ XXX 
என்று கூறியிருப்பதையுங்காண்க. 

திருமந்திரம் 
சத்தமுஞ் சத்த மனமு மனக்கருத் 
தொத்தறி கின்ற விடமு மறிகிலர் 
மெய்த்தறி கின்ற விடமறி வாளர்க்கு 
அத்த னிருப்பிட மவ்விடந் தானே 
நாத முடிவிலே நல்லா ளிருப்பது 
நாத முடிவிலே நல்யோக மிருப் து 
நாத முடிவிலே நாட்ட மிருப்பது 
நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே . 


24 


இடம்புரிச்சங்கு வலம்புரிச்சங்கு என்றி 
மண்டு வகைப்படும் . அவை யிரண்டு 

வயிரண்டு செவிக 
ளையுங்குறிக்கும் . அவைகளி லொன்றாகிய 
வலம்புரிச்சங்கைத்தான் சாதகர் 

சாதகர் ஊதவே 
ண்டும் . ( ஊதல் = பழகல் . ) அஃதெங்கனம் 
எனில் , மனதை இந்திரியவழி பலவிடத் 
துஞ் செல்லவிடாதுத் தடுத்து வலது செவியி 
லேயே திடமாக நிறுத்தின் சில நிமிடங்க 
ளுக்குப்பின் னொருவிதமான சத்த மெழும் 
பும் அச் சமயத்தில் உடனே மேற் கூறிய 
விடத்தில் மனதை நிறுத்தலே யோகமாம் . 

இப்பாவஸ்துவைக் காணும் பொருட்டே 
தான் முன்யோகத்தை யப்பியசித்து அதன் 
வாயிலாய் முடிவில் ஞானமடைய வேண்டும் . 

தாயுமானவர் பாடல் 
யே கியர்க்கே ஞான மொழுங்காம்பே ரன்பான 
தாகியரும் யோகமுன்னே சார்ந்தோர் பராபரமே . 

ஆகினும் தவத்தையும் யோகத்தையும் 
சாதகர் செய்தலினாலேயே திருப்தியடைந்து 
களிப்புற்று அம்மட்டில் நின்று விட்டால் 


25 


ஞானம் சித்தியாகாது . சரியை கிரியை யோ 
கம் இம்மூன்றுஞ் ஞானமடைய சாதனம் 
களே தவிரவேறன்று. 

பிரபுலிங்கலீலை . 
உரை செயிற் பரமஞான 

மொன்றுமே முத்திக்கேது 
சரியை நற்கிரியை யோகம் 

தாமொரு மூன்று ஞான 
மருவு தற்கேது வென்று 

மறைபுகன் றுரைக்குமிந்தக் 
கருவியைப் பொருளென்றெண்ணிக் 
களிப்பவர் கயவான்றே . 

திருமந்திரம் . 
யிரத்தாண்டு யோக மிருக்கினுங் 
கண்ணார முதனைக் கண்டறிவா ரில்லை 
உண்ணாடி யுள்ளே யொளிபெற நோக்கிற் 
கண்ணாடி போலே கலந்திருந்தானே . 

ஞானம் 
ஞானமெனபதியாது ? சத்து , சித்து விவ் 
விரண்டு மொன்று சோ ஆனந்தம் ஜனித்து 


எண் 


ணு 


26 


சச்சிதானந்தம் எனப் பெயர் பெற்ற நிலையே 
யாகும் . 

அச்சச்சிதானந்த நிலையிலிருந்து பழகிவ 
ருஞ் சாதகர் எவ்விடத்தும் எப்பொருளி 
னிடத்தும் பிரஹ்மம் பிரகாசிப்பதை தரிசிப் 
பர் . இப்பிரஹ்ம வஸ்துவைத்தான் அணு 
வென்று அறிஞரறைவர் . அவ்வணு வொன் 
றை யாயிரங் கூறிட்டு அதிலொரு கூறுக்குச் 
சமானமாகவும் பிரகாசத்திற் கெல்லாம் அதீ 
தப் பிரகாசமாகவும் நம்முடலி லிருந்து பிர 
காசித்துக் கொண்டிருக்கும் வஸ்து எதுவோ 
அஃதே பரமா னுவாகும் . 

திருமந்திரம் 
அணுவி லணுவினை யாதிப் பிரானை 
அணுவி லணுவினை யாயிரங் கூறிட் 
டணுவி லணுவை யணுகவல் லார்கட் 
கணுவி லணுவை யணுகலு மாமே 
அணுவு ளவனு மவணு ளணுவும் 
கணுவற நின்ற கலப்ப துணரார் 


27 


யிணையிலி யீச னவனெங்கு மாகித் 
தணிவற நின்றான் சராசரந் தானே . 

ஞானவாசிட்டம் 
என்ன துடலிற்சிற்கதிரா யிலங்கு தெய்வமானெ 
ன்ன , வுன்னு மனங்கண்வாக்குக்களுடைய சத்தித் 
திரளெல்லாம் , பின்னமின்றி நாயகனைப் பிரியாமக 
ளீர்போனாளும் , துன்றுமென்றேயனவர தந்தொடர் 
பாவனை செய்திடல் வேண்டும் . 

இச்சிற் கதிரினிடத்து உலகமும் , உலகத்தி 
னிடத்து பிரஹ் மமும் ஒன்றிற் கொன்று பிரி 
யாது நிலை பெற்றிருக்கும் . 

இது பற்றியே 
னிகள் உலகத்தை பிரஹ்ம மயமென்று 
சால்லுவார்கள் . 

ஞானவாசிட்டம் 
செவ்விதாங் கல்லில் வனசமுஞ் 

சங்கமுத்திகிரியுமெனுங் கீற்று 
வவ்வுகின்றதோர் சுழுத்தியாமவத்தையாய் 

மறுவுறுமது போலத் 
தவ்வில் சித்தினுளுலகங்கண் முழுவதும் 
தங்குமால் வேறன்றி 


28 


டி 


பெவ்விடத்திலியாதெப்படி யிருந்ததவ் 

விடத்தினப்படி யென்ப 
இப்பிரஹ்மத்தை தரிசிக்குங்கால் தன்னை 
யும் உலகத்தையும் மறைத்ததுவாக நிற்கும் . 

தாயுமானவர் ஆனந்தக்களிப்பு 
பேசா விடும்பைகள் பேசிச் - சுத்தப் 

பேயங்க மாகிப் பிதற்றித் திரிந்தேன் 
ஆசா 

பிசாசைத் துரத்தி - ஐய 
னடியிணைக் கீழே யடக்கிக்கொண்டாண் 
சங்கர சங்கர சம்பு . 

மத்தியகதம் 
இந்நிலையையே பிரஹ்ம ஐக்கியமென்றும் , 
மத்தியகதம் என்றும் , நடுவு நிலை யென்றும் , 
சகல கேவலங்க ளென்றும் , சாந்தி தாந்தி 
யென்றும் , சும்மாயிருத்தல் என்றும் , பிரஹ் 
மாநு சந்தானமென்றும் , இராப்பகலற்றவிட 
மென்றும் , ஞானாஞ் ஞானாகிதநிலையென்றும் , 
பாவா பாவ ரகிதஸ்தானமென்றும் , நினைவிற 
ந்து நின்றவிட மென்றும் , நனவிற் சுழுத்தி 


2g 


யென்றும் , நினைப்பும் மறப்பு மற்ற மத்திய 
கதமாயிருத்தலின் அதிற்றான் தனது நிஜவடி 
வம் விளங்கும் . 

ஞானவாசிட்டம் 
சொரூபம் விட்டகலின் மோகமாம் வேறு 

சொல்லிட முன்புபின் பில்லை 
யொருபொரு ணினைவை யொழிந்து மேலப்பா 

லொரு பொரு ணினைவுறி னந்த 
விருபொரு ணடுவு ணினைவற விருக்கு 

மிது சொரு பத்தியல் பிதுதான் 
மருவுகற் பனைமாண் டசைவில்கற் போலாய் 
வருனாச் சுழுத்தி தீர்வடிவாம் . 

வள்ளலார் 
ஒருபொருளை நீத்தங் கொருபொருளைப் பற்றி 
யிருபொருளும் போக்கி யிடையே யொருபொருளு 
மற்றநிலையேதோ வஃதுன்னிலை யென்றான் 
குற்றமற்ற ஞான குரு . 

திருமந்திரம் 
நடுவுநின் றார்க்கன்றி ஞானமு 

மில்லை 
நடுவுநின் றார்க்கு நாகமு மில்லை 


30 


நடுவுநின் றார் நல்ல தேவரு மாவர் 
நடுவுநின் றார்வழி நானுநின் றேனே . 
நாம ரூப வடிவப்பிரபஞ்சம் நமது சங்கற் 
பத்தை விட்டிருக்கின்ற விடமே மத்தியகத 
மென்கிற நனவிற் சுழுத்தி நிலையாகும் . சங் 
கற்ப முள்ளபோது உலகந்தோன்றி அஃ 
தின்றிய போது உலகந்தோன்றாது பிரஹ்மம் 
தோன்றும் . சகலம் = நினைப்பு , சாக்கிரம் , 
சொப்பனம் .கேவலம் = மறப்பு ,சுழுப்தி . )சங் 
கற்பத்தைவிட வுலகமில்லை , நம்மைவிட்டுச் 
சங்கற்பமுமில்லை . நாமே யாவுபாயும் அல்ல 
வாயும் இருக்கின்றோ மென்பதும் இதனால் 
ஏற்பட்டது . சங்கற்பம் நம்மிடத்திலிருந் 
தெழுகின்றதனால் அதை விட்டிருத்தற்கு 
டார்க்கமு மில்லை. சங்கற்ப மெழுமிடத் 
தையே உற்றுற்றூன்றிப் பார்த்தங்கேயே 
அதைவதைத்தால் சங்கற்பம் எழது . சங் 
கற்ப மென்பதே நினைப்பு. நினைப்பு மெழு 
மிடத்து மறப்பெழா . நினைப்பு மறப்பற்ற 
நிலையானதே மத்தியகத மென்றறி . அக்கிலை 
யில் சங்கற்ப விகற்பங்களற்று நானாகவே 


31 


விளங்கும் . ஆங்கு கர்த்தவ்விய முந் 
தோன்றா. அப்படி அந்த மத்திய கதத்தி 
லிருப்புழி சுட்டிறந்த சுகாதீத வடிவாய் 
விளங்கி வாழ்வாய் . 

அவிரோதவுந் தியார் 
பதைத் தெழா துள்ளம் பதைப்பாய் பதைக்கில் 
வதைப்பாயங்கங்கே யென்றுந்தீபற 
மாயுமனப்பே யென்றுந்தீபற . 

ஞானவாசிட்டம் 
எந்தவெந்தவா தனைகளிதயத்தெழுந்தவவையெல்லா 
மந்தவந்த விடத்தழிக்கின துவே மாயைக் கழிவாகு 
முந்து போகமோகமென மொழியுமிருவாதனைவிட்டு 
வந்தபாவாபாவமறமாற்றி விகற்பமறவாழ்வாய் . 

அவிரோதவுந்தியார் 
ஆங்கறியாமையுஞ் சாராதறிவொடுந் 
தூங்குவாய் நாளுமென் றுந்தீபா 
தோன்றும் பரம்பொருளுந் தீபா . 

திருமந்திரம் 
பொங்கு மிருணீக்கும் புண்ணியக் கூத்தனை 
யெங்குமாய் நின்றாடு மேகம்பக்கூத்தனை 


32 


கங்குல் பகலினுங்காணாத கூத்தனை 
யிங்கெனி - மாக யான் கண்ட வாறே 

கந்தரநுபூதி 
ஆனா வமுதே மயில் வேல சே 
ஞானா கானே நவிலத்ரகுமா 
யானா கியவென் னைவிழுங்கி வெறுந் 
தானாய் நிலைநின் றது தற்பரமே . 


வாழ்கவே வாழ்வென் நந்தி திருவடி 
வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் 
வாழ்கவே வாழ்க மெய்ஞ்ஞானத் தவன்றாள் 
வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே . 

ஓம் தத் சத் 
பிரஹ்மாணு விளக்கம் பெறுவாயாக . 
பிரஹ் மாணுவிளக்கம் 

முற்றிற்று . 


ஞான ஸாதக ஸ ஹாயம் . 
இது , கைவல்லியமோக்ஷ அடைவிற்கின் 
றியமையாததாயும் பஹான்களாலனுபவித்த 
பரம இரகஸிய சாதனவுளவுகளையு முணர்த் 
துகின் றனவாயுமுள்ள ஓர் அபூர்வமான 
நூல் . மானுட ஜன்மமெடுத்த வொவ்வொ 
ருவரும் ஜனன மரண துக்கநிவர்த்தியும் பா 
மானந்தப்பிராப்தியும் அடையவேண்டுமென் 
பதே மகருஷிகளின் உடன்பாடான துபற்றி , 
சகல வேதாந்த சித்தாந்த தத்துவ ரகஸ்யங் 
களை யெல்லாம் எளிதி லுணருமாறும் , மன 
தை யிந்திரிய வழிச் செல்லாதுத் தடுத்துத் 
தேகத்துக்குளிருக்கும் ஆகாசத்தில் நிறத்தி 
மகாவாக்கியத்தை அஜபையாய்ச் சிந்திக்கச் 
செய்து , அஞ்ஞான்றே சிந்தனையை நாடா 
து அச்சிந்தனையுதிக்கு மிடத்தையே நாடி 
சப்த ஸ்பரிசாதிகளிறந்து ஆண்டு நிகழும் 
சூனியத்தில் தைலதாரைபோனின்று சுழுத் 
திமனோராஜ்யமு முண்டாகா வண்ணங்காத் 
துப் , பிரஹ்மாகார விருத்தியுதித்து நனவிற் 
சுழுத்தியாநந்தத்தில் பரவசமுற்று திரிபுடி 
ரகித ஸ்திதியைப் பெற்று கிருத கிருத்தியத் 
தன்மையை யடைதலும் இப்பேற்றைப் 


பெறுதற்கு மற்றோ ரேதுவாற்கூறலுறும் 
பாவனாதீதநிஷ்டையின் உளவுகள் 
னுபூதி சாராம்சத்திரட்டும் அது ந்து 
ரார்த்தவுரை வரைந்தும் , குருத்ய 
ஸ்மரணத்ரயம் , வைராக்யடிண்டி 
விந்தத்வாதசமஞ்சரிகாஸ்தோத் 
சமஞ்சரிகாஸ் தோத்திரம் , தக்ஷி 
அட்டகம் , நீஷாபஞ்சகம் , னே 
சகம் , தசகம் , விவேக வட்கம் , 
சகம் , சொரூபலக்ஷ விருத்தி . 
லாட்டு , ஆ 

-ம் முத 
மஹான் கரபாத்திர சிவப்பிரக 
ளால் , ஒருங்கே திரட்டி ஸ 
யம் எனப்பெயரிட்டதும் என் 
தாக இயற்றிய ஞானசாதக ரெ 
பிரஹ்மானு விளக்கமும் சேர் 
இந்நூல் இப்போது வெளிவந் 
இராஜயோக சாம்பிரதாய அ . 
யே எடுத்துக்கூறும் இந்தஞானவ 
யம் ஒவ்வொருவரும் 

ண்ணுறது 
புத்தகம் 1 க்கு ரூபா 101 வி 
சார்ச்சு , ரிஜிஸ்டிரேஷ ைபீ.பி. 

எ - சமரி முது 


மும் 


